FIRST CATECHISM 


OF 


TAMIL GRAMMAR, 


BY THE REV. G. U. POPE. 
TWENTY-FIRST EDITION. 
இலக்கண வி னாவிடை. 
முதற்‌ புத்தகம்‌. 
ல்‌ ஏ ல்‌ 


இது 
ஜி. யூ. போப்பையரால்‌ 


செய்யப்பட்டது. 


இருபத்தோராம்‌ பதித்தல்‌. 


MADRAS: 


PRINTED FOR THE CHRISTIAN VERNACULAR EDUCATION SOCIETY, 
By H.W. Laurie, Christian Knowledge Society’s Press, 
No. 18, Church Street, Vepery. 


1870. 


ழி 


POPE’S FIRST CATECHISM 
OF 


TAMIL GRAMMAR, 
இலக்கண அற்‌ சுருக்க வினாவிடை. 


முதலாவது; 
எழுத்ததிகாரம்‌. 


க. எழுத்தியல்‌. 


௧. _ தமிழ்ப்‌ பாஷையின்‌ எழுத்துகள்‌ எத்‌ 
தனை வகைப்படும்‌? 

உயிரெழுத்‌.௮, மெய்யெழுத்து, ஆ 
ப்தவெழுத்து, உயிர்மெய்யெழுத்து 
என்று நானகு வகைப்படும்‌. 

௨._ உயிரெழுத்து எவை? 

<5 இத) இ, ர, ௨, ஊ, எள, ஏ, ஜ்‌, 
ஓ, ஓ, ஒள இப்பன்னிரண்டும்‌. உயி 
ரெழுத்தாம்‌. : 

௩ இவைகளில்‌ குற்றேழுத்து எவை? 

அ; இ,.௨, எள, ஓ இவ்வைத்‌ அம்‌ 

குற்றெழுத்தாம்‌. 


a 


௪. 
௪. _ நேட்டேழுத்து எவை? 


அ, ஈ, ஊ, ஏ, ஓ, இ; ஒள இவ 
வேழும்‌ நெட்டெழுத்தாம்‌. 


௫. த பரவ எவை? | 
௮, இ, உ இம்மூன்றும்‌ சுட்டுப்‌ 
பொருள்‌ உணர்த்திவரின்‌, சுட்டெ 


முத்தாம்‌. 
[உசாரணம்‌.] அவன்‌, இவன்‌, உவன்‌; ௮க்கொற்‌ 
றன்‌, இச்கொற்றன்‌, உக்கொற்றன்‌. 


௬. - வினாவெழுத்து: எவை? 

ஆ, எ, ஏ, ஓ. என்னும்‌ உயிரெழுத்‌ 
தூகளும்‌, யா என்னும்‌ உயிர்மெய்‌ 
யெழுத்‌அம்‌, வினாப்பொருள்‌ உணர்‌ 
த்‌.திவரின்‌, வினாவெழுத்தாம்‌. 


- (உ-ம்‌.) அவனா எவன, ஏது, அவனே, அது 
வோ, யாவை. 


௭. _ மேய்யேழுத்து எவை? 

க, ங்‌, ச்‌, ஞ்‌, ட்‌, ண்‌, கீ; ந, ப்‌, ம்‌, 
ய்‌,ர்‌,ல்‌, வ்‌, ழ்‌,ள்‌, ற்‌, ன்‌ இப்பதி 
மகத்‌ மெய்யெழுத்தாம்‌. 

_ இவற்றுள்‌ வல்லெழுத்து எத்தனை 2 


த ச்‌, டத்‌; ப்‌; ற்‌ என வல்லெ 
"மத்த ஆரும்‌. 


௯. _— மெல்லெழுத்து எத்தனை 2 
க்‌, ஞ்‌, ண்‌, ந, ம்‌,ன்‌ என மெல்‌ 
லெழுத்து ஆரும்‌. 
௧௦. -- இடையெழுத்து எத்தனை 2 
ய்‌,ர்‌,ல்‌,வ்‌, ழ்‌, ள்‌ என இடை 
யெழுத்து ஆரும்‌. 
கக. _ ஆய்தம்‌ ஆவது என்ன? 
சிலவிடத்தில்‌ உயிர்போலவும்‌, சில 
விடத்தில்‌ மெய்போலவும்‌ ஒலித்து, 
உயிருமாகாமல்‌,. மெய்யுமாகாமல்‌, 
தீனி நிலையாய்‌ வருறெ ஓசெழுத்தாம்‌. 
அதின்‌ வடிவு ஃ 
௧௨. _ உயிர்மெய்யேழுத்து எவை ? 
. உயிரும்‌ மெய்யும்‌. கூடி வழங்கு 
கிற கம்முதல்‌, னெள ஈறாக உள்ள 
௨௧௬-ம்‌ உயிர்மெய்யெழுத்தாம்‌. 


௧௩. _— குற்றியலுகரம்‌ என்பது யாது? 

மொழிகளின்‌ கடையில்‌ தனிக்கு 
றில்‌ ஒழிந்த மற்றைய எழுத்துகளின்‌ 
பின்‌ வல்லெழுத்தை ஊர்த்துவரும்‌ 
உகரம்‌ குற்றியலுகரம்‌ என்னப்படும்‌. 

(உ-ம்‌.) சாகு; இஃது, வரகு) எழுத்து, குரங்கு; 
சால்பு. : 


ஆ 


௯ 
௧௪. _— குற்றியலிகரம்‌ என்பது யாது ?. 
வருமொழி முதலில்‌ யகரம்‌ வினை 
நிலைமொழியீற்றுக்‌. ' குற்றியலுகரம்‌ 
கெட, அவ்விடத்து இகரம்‌ தோண்‌ 
றும்‌: அந்த இகரம்‌ னான ன்‌ 


எனப்படும்‌. 
(உ-ம்‌.) செய்வது, யாது...... செய்வியா. 


A 


௨, “எழுத்தப்புணரியல்‌:- 


ட னன்‌ புணர்ச்சி அவது. யாது 2 

நிலைமொழியீறும்‌ வருமொழி முத 
லும்‌ ஒன்றுபடப்‌ புணர்வதாம்‌.-. '- 

௧௬. ௮ப்புணர்ச்ச எத்தனை வகைப்படும்‌? 


இயல்புப்புணர்ச்சி, விகர்ரப்புணர்‌.. 
ச்சி என இருவகைப்படும்‌. 

௧௭. _ இயல்புப்புணர்ச்சி அவது யாது? 

நிலைமொழியும்‌ வருமொழியும்‌ வி 
காரமின்றிப்‌ னை. ட பல்கன 
புணர்ச்சி ஆம்‌. :. 


(உ-ம்‌) பொன்‌, மணி........ பொன்மணி, 
நிலம்‌, வலிது... ப்‌ நிலம்வலிது, . 


| 


1] 


௧.௮. _ விகாரப்புணர்ச்சி அவது யாது? 
யாதானும்‌ ஒரெழுத்‌அத்‌ தோன்ற 
வும்‌, ஒரெழுத்‌.அ மற்றொன்றாகத்‌ திரி 
யவும்‌, உள்ள எழுத்துக்‌ கெடவும்‌ 
மொழிகள்‌ புணர்வது விகாரப்புணர்‌ 
ச்சிஆம்‌. 
௧௯. _— அவவிகாரம்‌ எத்தனை வகையாம்‌ 2 
. மேற்சொல்லியபடியே தோன்றல்‌, 
திரிதல்‌, கெடுதல்‌ என மூன்று வகை 
" (உ-ம்‌.) வாழைப்பழம்‌; பொற்குடம்‌; மரவேர்‌. 
௨௦. _— உயிரெழுத்துக்குப்பின்‌ உயிர்‌ வர்‌ 
தால்‌, எவவிதமாய்‌ விகார்ப்படும்‌? 
இ, ஈ, ஐ என்னும்‌ எழுத்துகளுக்‌ 
குப்பின்‌ உயிர்‌ வந்தால்‌, இடையிலே 
யகரமெய்‌ தோன்றும்‌. ' 


(உ-ம்‌). மணி, அழகு 45 மணியழகு. . . 
ந்‌ அணைய நயணைய ரல 
மலை, அருவி........ மலையருவி, 


சிலவிடத்தில்‌ வகரமும்‌ 'லெவிடத்‌ 


(உ-ம்‌.) சே, ஏறி ......... ௨. சேவேறி. 


த 


| 
மற்ற .உயிருக்குப்பின்‌ உயிர்‌ வத்‌ 
தால்‌, வகரம்‌ தோனறும்‌. 


(உ-ம்‌.) மக, அரித........... மகவரிது.. 

; ஆ, உரிஞ்சி க்க அவுரிஞ்சி 
இரு, உளம்‌.......... திருவுளம்‌. 
பூ அழதெ ...... பூவழகி. 
ரொ, அழகா. ஃஃஃ நெர்வ்வழகா. 
கோ, இல்‌... க்கக்‌ கோவில்‌. 


கெள, அழதை. ....... கெளவழகிது. 
௨௧. _ உயிரெழுத்துக்குப்பின்‌ க்‌, ச்‌,த,ப்‌ 
வரின்‌ எவ்விதமாம்‌? ன 
உயிரெழுத்துக்குப்பின்‌ வரும்‌ க, ச, 
த்‌, ப்‌ பலவிடத்தில்‌ இரட்டிக்கும்‌. 


(உ-ம்‌.) மற்ற, காரியம்‌........... மற்றக்காரியம்‌. 
இந்த, சத்தம்‌... இந்தச்சத்தம்‌. 

- இனி, சருவேன்‌......... இனித்தருவேன்‌. 
அந்த, பொருள்‌............ அந்தப்பொருள்‌. 
அவனுக்கு, கொடுத்தான்‌. அவனுக்குக்கொ 

டுத்தான்‌. 


௨௨.டய்‌, ர்‌, ழ்‌ என்னும்‌ மெய்யெழுத்துக 
ளுக்குப்பின்‌ க்‌,ச்‌,த, ப்‌ வரின்‌ எவவாரும்‌ ? 
ய்‌, ர்‌, ழ்‌ என்னும்‌ எழுத்துகளுக 
குப்பின க்‌, ச,த ப வரின்‌, அவை 
பெரும்பாலும்‌ இரட்டிக்கும்‌. 
(உ-ம்‌.) போய்‌, சொன்னான்‌... போய்ச்சொன்னான்‌. 
கார்‌, பருகம்‌....... கார்ப்பருவம்‌. 
வீழ்‌; அண்‌::..:..... வீழ்ததூண்‌. 


௯ 


௨௩. __ தனிக்குதிலைச்‌ சார்ந்த மெய்யெழுத்‌ 
அக்குப்பின்‌ உயிர்‌ வந்தால்‌ எவவாரும்‌? ப 

அத்தமெய்யெழுத்அஇரட்டிக்கும்‌. 

(உ-ம்‌.) மண்‌, அழகு........ மண்ணழகு. 

௨௪. __ மெல்லெழுத்து எப்போது இசட்‌ 
டிக்கும்‌? க. = 
குற்றெழுத்தைச்‌ சேர்ந்த யகரத்திற்‌ 
குப்பின்னும்‌, தனி ஐகாரத்திற்குப்‌ 
பின்னும்‌ மெல்லெழுத்து இரட்டிக்‌ 
கும்‌. ட்‌ அ. 
- (உ-ம்‌) செய்‌, ஈன்றி........ செய்ந்நன்றி, 

கை, மாற்று,...... 'கைமமாற்று. 

௨௫. _ மொழிமீற்று மகரம்‌ எப்பொழுது 
திரியும்‌? 

மொழியீற்று மகரம்‌ ககரம்‌ வரின்‌ 
ஙகரமாம்‌....-.. ப 


(உ-ம்‌.) மனம்‌; களித்தது...... 'மனங்களித்தது. 
சகரம்‌ வரின்‌ ஞகரமாம்‌. 

(உ-ம்‌.) மரம்‌, சாய்ந்தது....... மரஞ்சாயந்தது. . 
தகரம்‌ வரின்‌ நகரமாம்‌. 

(உ-ம்‌.) மனம்‌, சளர்ந்தது...'.. மனந்தளர்ந்தது. 
நகரம்‌ வரின்‌ தகரமாம்‌. 
(௨-ம்‌) செம்‌, நெல்‌.......... செக்நெல்‌, -. 
 சிலவிடத் துக்‌ கெடுவதும்‌ உண்டு, 
(௨-ம்‌.) மனம்‌, ஈலம்‌.......... மனநலம்‌. 


ஓ 


௧0 


௨௬. _ மொழியீற்று ணசரம்‌ எப்பொழுகுர 
திரியும்‌? 


மொழியீற்று ணகரம்‌ ககர, சகர, 
பகரங்கள்‌ வரின்‌, டகரம்‌ ஆகும்‌. 


 (உ-ம்‌.) மண்‌, குடம்‌... மட்குடம்‌. 
மண்‌, சாடி... ௨. மட்சாடி 
மண்‌, பானை... ௨ மட்பானை. 


௨௭ மொழியீற்று னகரமும்‌, லகரமும்‌ 

எவ்வாறு திரியும்‌? ன டி 
மொழியீற்று னகரமும்‌, லகரமூம்‌ 

ககர, சகர, பகரங்கள்‌ வரின்‌, றகர 


மாய்த்‌ திரியும்‌. 


(உ-ம்‌.) பொன்‌, குடம்‌.......... பொற்குடம்‌. 
பொன்‌, சாடி .......- பொற்சாடி. 
'பொன்‌, பானை... பொற்பானை. 
கல்‌, கூடம்‌ ....ஃஃஃ கற்கூடம்‌. 
விரல்‌, சிறித........ஃ விரற்சறிது. 
விரல்‌, புறம்‌... ரற்புறம்‌ 


௨.0... மொழியிற்று ளகரம்‌ ககர, சகர, பக 
ரங்கள்‌ வரின்‌ எவவாராம்‌? 
மொழியீற்று ளகரம்‌ ககர,. சகர, 
பகரங்கள்‌ வரின்‌ டகரமாம்‌: 
(உ-ம்‌.) முள்‌, கூர்மை ........ முட்கூர்மை, 
கு கள்‌;: சொரிந்தான்‌ .. சட்சொரிந்தான்‌. 
முள்‌, புறம்‌...... ௦ தேட்புறம்‌. 


௨௯. . மொழியீற்று லகரம்‌, மகரம்‌ வரின்‌ 
எவவாரும்‌ ? 


 மொழியீற்று லகரம்‌, மகரம்‌ ப்‌ 
னகரமாம்‌. 


௬௦. _ மொழியீற்று ளகசம்‌,. மகரம்‌ வரின்‌ 
எவவாரும்‌ 2 


மொழியீற்று ளகரம்‌, மகரம்‌ ்‌ வரின்‌ 
ணகரமாம்‌. 5 
(உ-ம்‌.) முள்‌, மூி..........  முண்முடி. 
௩௧. _ ணகரத்திற்கும்‌ னகரத்திற்கும்‌ பின்‌ 
வரும்‌ தகரம்‌ எவ்வாரும்‌? 
ணகரத்திற்கும்‌ னகரத்திற்கும்‌ பின்‌ 
வரும்‌ தகரம்‌, முறையே டகரமாக 
வும்‌, றகரமாகவும்‌ திரியும்‌. 
(உ-ம்‌.) கண்‌, திறந்தது....:... கண்டிறந்தது. 
| பின்‌, தொடர்ந்தது... பின்றொடர்ந்தது. 
௩௨._— ணகரத்திற்கும்‌ னகரத்திற்கும்‌ பின்‌ 


வரும்‌ நகரம்‌ எவவாரும்‌ ! 2 


ன ர க பின்‌ 


டப கண்‌, பவப்‌ ப த்ர 
பின்‌, நெடி... பின்னெடிது. 


.க௨& 
௬௩ _ லகரமும்‌ தகரமும்‌ புணரும்பெச 
மூது எவவாஞும்‌? 
லகரமும்‌ தகரமும்‌ புணரும்பொ 
ழூது இரண்டும்‌ றகரமாம்‌. 


ம்‌ ) கடல்‌, ,தஇிரை...... வறக கடற்றிரை, 
்‌ வில்‌,. தழும்பு '....:... விற்றமும்பு. 

. ஒரு றகரங்‌ கெடுதலுமுண்டு. 

 (உ-ம்‌.) பால்‌, தீது............. பாநீது. 


ர்‌ ௬௪. _லகாமும்‌ அட்டு டம்‌ த்க்‌ பல 
எவவாஞும்‌ ? ப 
லகரமுூம்‌ நகாமும்‌ புணரும்பொ 
மு.அ இரண்டும்‌ னகரமாம்‌: : 
(உ-ம்‌) கல்‌; நன்று............ 'கன்னன்று. 


நல்‌; செறி கா்‌ நன்னெறி. . 


ஒரு னகரங்‌. கெடுதலுமுண்டு. : 
. (௨-ம்‌.) விரல்‌, ரீண்டது...... விரவிண்டது. 


௬௫. _எசரத்தித்குப்பின்‌ தகரம்‌ வரின்‌ எவ்‌ 
வாரும்‌? 

ள்கரத்திற்குப்பின்‌ தகரம்‌ வரின்‌, 
அவை இரண்டும்‌ டகர்மாகும்‌: 

. (உ-ம்‌.) முள்‌, தது... முட்டீது: 

ஒரு டகரங்‌ கெதெலாமுண்ட 


(உ-ம்‌.) நாள்‌, தோறும்‌,....... சாடோறும்‌: 


௧௩ 
௬௬. -- எகசமும்‌ ககரமும்‌ புணரும்பொ 
முது எவவாரும்‌? 
ளகரமும்‌ நகரமும்‌ புணரும்பொ 
முது இரண்டும்‌ ண்கரமாம்‌. 


(உ-ம்‌.) முள்‌; அனி........ ம்க்‌ மூண்ணுனி. 
கன்‌, நாற்றம்‌, கண்ணாற்றம்‌, 

ஒரு ணகரங்‌ கெடுதலுமுண்டு. 

(உ-ம்‌.) அருள்‌; ஈலம்‌........ அருணலம்‌. 


க்‌ 


௩௭. தனிக்குதில்‌ அணையாத ணகசத்திற்‌ 
குப்‌ பின்னும்‌ னகரத்திற்குப்‌ பின்னும்‌ மொழி 
முதல்‌ ஈகரம்‌ எவவாரும்‌? : ட ஆர 


ணகரத்திற்குப்‌ பின்னும்‌ னகரத்‌ 
திற்குப்‌ பின்னும்‌ மொழிமுதல்‌ நக 
ரங்‌ கெடும்‌. 
(உ-ம்‌.) கவண்‌, நெடிது........ கவணெடித. 
. கலன்‌, மெடிது....... கலனெழடிது. . 


௩௮. மொழியீற்றுக்‌ குற்றியலுகரம்‌ உயி 
செழுததுக்குமுன்‌ எவ்வாறாம்‌? 

மொழியீற்றுக்‌ குற்றியலுகரம்‌ உயி 
ரெழுத்துக்குமுன்‌ கெடும்‌. 

(௨-ம்‌.) சாடு, அலர்ந்தது க காடலர்ந்தது. 

2 


"3 


௧௪ 
௬௩௯._-வேறே விகாரமுமுண்டோ? 
பல விகாரங்களும்‌ உண்டு. 


(உ-ம்‌.) பனை, காய்‌... பனங்காய்‌. 
அரசு, கோடு........ அ சசங்கோடு, 


என தத்தும்‌ 
[ ௩ அன ௪ ட டட ட ப்‌ [ச 
்‌” இரண்டாவது, . 


சொல்லதிகாரம்‌: 


௪௦. - தமிழ்ச்சொற்கள்‌ எத்தனை வகை 
யாம்‌? 


பெயர்‌, வினை, இடை, ள்‌ என்று 


நான்கு, வகையாம்‌. 


௪௧. பெயர்ச்சோல்‌ அவது என்ன? 

பொருளின்‌ பெயரைக்‌ காட்டுவது 
பெயர்ச்சொல்‌ ஆம்‌. 

(உ-ம்‌.) தேவன்‌, நரகம்‌, மரம்‌, வீடு, நன்மை. 

௪௨. _ வினைச்சோல்‌ அவது என்ன? 

பொருளின்‌ தொழிலைக்‌ காட்டுவது 
வினைச்சொல்‌ ஆம்‌ 

(உ-ம்‌.) ஈட, இருத்தல்‌, வாஜிக்கிறேன. 


கடு 
௪௩. _ இடைச்சோல்‌. ஆவது என்ன? 
தனித்து வழங்குதலின்றிப்‌ பெயர்‌ 
வினைகளை அடுத்து வருவது இடைச்‌ 
சொல்‌ ஆம்‌. 
(உ-ம்‌.) அதுவே என்பதில்‌, ஏ என்பதும்‌; அவனு 


மீவனும்‌ என்பதில்‌, உம்‌ என்பதும்‌ இடைச்சொற்‌ 
களாம்‌. 

௪௫௪. _ உரிச்சோல்‌ ஆவது என்ன? 

பெயர்ச்சொல்லையும்‌ வினைச்சொ 
ல்லையும்‌ தழுவி, அவைகளுக்குரிய 
குணத்தைக்‌ காட்வென்‌ உரிச்சொல்‌ 
ம்‌. 

(உ-ம்‌.) “பெரிய அரசன்‌.” இதில்‌, பேரிய என்‌ 
பது அரசன்‌ என்னும்‌ பெயரைத்‌ ப த்‌ உரிச்‌ 
சொல்‌ ஆம்‌. 

“மிகவும்‌ உழைத்தான்‌. ?? இதில்‌, மிகவும்‌ என்பது 

உழைத்தான்‌ என்னும்‌ வினையைத்‌ தழுவிய உரிச்‌ 
சொல்‌ ௮ம்‌. 


க. பெயரியல்‌, 


ப 


௪௫._பெயாச்சொல்லில்‌ எத்தனை பொரு 
ளை அறியவேண்டும்‌? 


பெயர்ச்சொல்லிலே திணை, பால்‌, 
இடம்‌, வேற்றுமை என நான்கு 
பொருளை அறியவேண்டும்‌. 


ர்‌ 


"௧௬ 


௪௬. _ இணையாவது என்ன? 
திணையென்பதற்குக்‌ குலம்‌ என்று 
அருத்தமாம்‌. 
3 உயர்திணை என்றும்‌, அஃறி 
ணை எனறும்‌ இருவகையாம்‌. 
மக்கள்‌, தேவர்‌, நரகர்‌ உயர்திணை 
யாம்‌. 
மற்றப்‌ பொருள்கள்‌ எல்லாம்‌ அஃ 


அவுல்‌ 


. ௪௭._ பாலென்பது எத்தனை வகையாம்‌? 
ஆண்பால்‌, பெண்பால்‌, பலர்‌ 
பால்‌, ஒன்றன்பால்‌, பலவின்பால்‌ 
என லந்து வகையாம்‌. 
அண்பால்‌...... மனிதன்‌. 
(௨-ம்‌.) உயர்திணை. பெண்பால்‌ .... மனைவி. 
றா சகது மனிதர்கள்‌. 


த ஒன்றன்பால்‌ .. மரம்‌. 
அஃறிணை. | பலவின்பால்‌... வீடுகள்‌, 


ண்பால்‌, பெண்பால்‌, ஒன்றன்‌ 

பால்‌ ஆகிய இம்மூன்றும்‌ ஒருமை 
என்னப்படும்‌. 

பலர்பால்‌, பலவின்பால்‌ ஆகிய 


இவ்விரண்டும்‌ பன்மை என்னப்‌ 
படும்‌. 


“௮2 


௧௭ 


௪௮. _ இடமாவது எனன? 


இடமென்பஅ தானம்‌. அது தன்‌ 
மை, முன்னிலை, படர்க்கை என 


மூவகையாம்‌. 

்‌ ஒருமை: நான, அடி 
யனா. 

பன்மை: நாம்‌, நாங்‌ 


ஒருமை: நீ. 
பன்மை: நீங்கள்‌. 
ஒருமை: அவன்‌, ௮ 
வள்‌, வலீ 
பன்மை: அவர்கள்‌, 
மரங்கள்‌, நிலங்கள்‌. 


(௨.) முன்னிலை. 
(௩ஃ) படர்க்கை... 


௪௯. _— வேற்றுமையாவது என்ன? 


பெயர்ப்பொருளை வேறுபடுத்‌ துவ 


. தேயாம்‌. அது எட்டு வகைப்படும்‌. 


௫௦. _ முதல்‌ வேற்றுமை எது? 
பெயரின்‌ இரகக முதல்‌ ஸ்ப 
றுமையாம்‌. 
அது எழுவாய்‌ எனவும்‌ படும்‌. 
௫௧. _ இரண்டாம்‌ வேற்றுமையின்‌ உருபு 
எனன? 
இரண்டாம்‌ வேற்றுமையின்‌ உருபு 


ஐ என்பதேயாம்‌. 
(உ-ம்‌.) மனிதனை, தந்தையை, மரத்தை, வீட்டை. 


௧௮ 
௫௨. தபந வேற்றுமையின்‌ உருபு 
எனன? 
மூன்றாம்‌ வேற்றுமையின்‌ உருபு 
கள்‌ ஆல்‌, ஆன்‌, ஒடு, ஓடு, உடன்‌ 
என்பவையாம்‌. 
(உ-ம்‌.) மரத்தால்‌; ' மனிதனான்‌; அரசரொடு; 
கோழரோடு; அவருடன்‌ 


௫௬. _ நான்காம்‌ வேற்றுமையின்‌ உருபு 
என்ன? 

நான்காம்‌ த்தது உருபு 
கு என்பதேயாம்‌. 

(உ-ம்‌.) தந்தைக்கு, வீட்கெகு. 

்‌ ௫௪. _ ஐந்தாம்‌ பட்‌ உருபு 
எனன? 

ஐந்தாம்‌ வேற்றுமையின்‌ - உருபு 
கள்‌ இல்‌, இன்‌, தின்று, இருந்த 


என்பவையாம்‌. 
(உ-ம்‌.) தந்தையில்‌; வீட்டின்‌; மரத்தினின்று; 
பட்டணத்திலிருநது. 


௫௫. — _ ஆறும்‌ வேற்றுமையின்‌ உருபு 


என்ன? 


ஆரும்‌ வேற்றுமையின்‌ உருபுகள்‌ 


௧௯ 


அ௮.து, அது, ௮, உடைய என்பவை 
யாம்‌. 

(உ-ம்‌.) தர்தையதுகை; தனாதுதலை; தனகைகள்‌) 
தந்தையுடைய கட்ட 

௫௬. -- எழாம்‌ வேற்றுமையின்‌ உருபு 
- என்ன? 

ஏழாம்‌ வேற்றுமையின்‌ உருபுகள்‌ 
இல்‌, இடத்தில்‌, கண்‌ ப ததத 
யாம்‌. 

(உ-ம்‌.) ண்ட்‌ தந்தையினிடத்தில்‌; மரத்தின்‌ 
கண. 

௫௭. _ எட்டாம்‌ வேற்றுமையின்‌ உருபு 
எனன? 
- எட்டாம்‌  நந்தகவைளின்‌ உருபு 
கள்‌ ௭, ஆ முதலியவாம்‌. 

அது விளிவேற்றுமை என்றுஞ்‌ 
சொல்லப்படும்‌. 

(உ-ம்‌.) மனிதனே; அண்ணா, 

௫.௮. _— இவ்வேற்றுமைகள்‌ இன்‌ சாரியை 
பெருவோ? 

முதல்‌ வேற்றுமையும்‌ எட்டாம்‌ 
வேற்றுமையுத்‌ தவிர, மற்ற வேற்று 
மைகள்‌ இன்‌ சாரியை பெறும்‌. 


(உ-ம்‌.) தந்தையினை;. கையினால்‌; சோற்நிற்கு) 
பசுவினது; வீட்டின்கண்‌. 


௨௦ 


௫௯. _ மகரவிற்றுச்‌ சொற்கள்‌ எவவாறு 
வேற்றுமைப்படும்‌ ? 

மகரவீற்றுப்‌ பெயர்ச்சொற்கள்‌ 
வேற்றுமைப்படும்பொழுஅ ; அம்‌ 
என்பது கெட, அத்துச்‌ சாரியை 
பெறும்‌. 

(உ-ம்‌.) மரம்‌... மரத்தை; மரத்தால்‌. 

௬௦._- எல்லாம்‌ என்பது எனன சாரியை 
டெறும்‌? 

எல்லாம்‌ என்பது அற்றுச்சாரி 
யையும்‌, உருபின்மேல்‌ உம்மும்‌ 
பெறும்‌. 

(உ-ம்‌.) எல்லாவற்றையும்‌. 

௬௧. _ நெடிற்றொடர்‌, வ்‌ கக்கன்‌ குத்‌ 
றகர மொழிகளிலே அவவுகரம்‌ ஏறிநினற 
டகர, றகர மெய்கள்‌ வேற்றுமைப்‌ புணர்ச்சி 
யில்‌ எவ்வாரும்‌? 

அவை பெரும்பாலும்‌ இரட்டும்‌. 

(உ-ம்‌.) ௮டு...... ஆட்டை) ஆட்டுக்கால்‌. 

சோறு .. சோற்றை) சோற்றுச்சுவை. 
உதடு .... உதட்டை; உதட்டுகோய்‌. 
கயிறு.... கயிற்றை; கயிற்றுப்‌ பின்னல்‌. 
சிறுபான்மை ககர தகர மெய்க 
ளும்‌ இரட்டும்‌. 

(உ-ம்‌.) வெருகு............ வெருக்குக்கண்‌. 

எருது ...ஃ வ எருத்து த்தோல்‌. 


௨௧ 


௬௨._ உயர்திணைப்‌ பன்மைப்பாலின்‌ விகு 
திகள்‌ எவை? 


பன்மைப்பாலின்‌ விகுதிகள்‌ அர்‌, 
ஆர்‌, கள்‌, மார்‌ என்பவையாம்‌. 

(உ-ம்‌.) குழையர்‌; குழையார்‌; மனுக்கள்‌; குரு 
மார்‌; குழையரை; குழையரால்‌; மனுக்களுக்கு; 
குருமாருக்கு. 

௬௬௯. ..- மேற்சொல்லிய வேற்றுமைகளைக்‌ 
காட்டிய ௮ட்டவணையைச்‌ சொல்லு? 


ஒருமை, . பன்மை, 

க. |தக்தை. தந்தைகள்‌. 
௨. தந்தையை. ப தந்தைகளை. 
௩. தந்தையால்‌ - யான்‌ -யோ தந்தைகளால்‌. 
டு-யுடன்‌. 
௪. (தந்தைக்கு. தந்தைகளுக்கு. 
டு. | தக்தையில்‌-யின்‌-யிவிரும்‌| தர்தைகளில்‌. 

து-யிணின்று. 


௬. | தக்தையின து-யினுடை.ய.| தந்தைகளினது. 
தர்தையினிடத்தில்‌ - -யின்‌| தந்தைகளிடத்தில்‌. 
கண்‌. 


௮. தந்தையே. தைக 


A 


௬௪.-அது, இது, எது, யாது என்னும்‌ ௮ஃ 
நிணை யொருமைப்பெயாகளும்‌, அவை, இ 
வை, எவை, யாவை என்னும்‌ பனமைப்பெ 
யர்களும்‌ எவ்வாறு வேற்றுமைப்படும்‌ ? 


௨௨ 


ஒருமைப்பெயர்கள்‌ அன்‌ சாரியை 
யும்‌, இன்‌ சாரியையும்‌, பன்மைப்‌ 
பெயர்கள்‌ அற்றுச்சாரியையும்‌ பெ 
அம்‌. 


(உதாரணம்‌. | 


ஒருமை. பன்மை. 
[ன (லை அவைகள்‌,” 
௨. | அதனை. அவற்றை, அவைகளை. 
௩. | அதினால்‌. | அவற்றால்‌, அவைகளால்‌. 
௬௫._ நான்‌ என்னும்‌ தன்மை ஒருமைப்பெ 
யரும்‌ நாம்‌, நாங்கள்‌ என்னுந்‌ தன்மைப்‌ பன 
மைப்‌ பெயர்களும்‌ எவ்வாறு வேற்றுமைப்‌ 
படும்‌? : 
இரண்டாவது முதலான வேற்று 
மை உருபுகளை ஏற்கும்போது தான, 
யான்‌ என்பவை என்‌ எனவும்‌, தாம்‌ 
என்பது நம்‌ எனவும்‌, எம்‌ எனவும்‌, 
நாங்கள்‌ என்பது எங்கள்‌ எனவும்‌ 
திரியும்‌. 


(உதாரணம்‌.) 


ஒருமை, ' ்‌ பன்மை, 


க. கான்‌,யான்‌.| நாம்‌, நாங்கள்‌. 
௨. (என்னை. நம்மை, எம்மை, எங்களை. 
௩. |என்னால்‌. | ஈம்மால்‌, எங்களால்‌. 


டப] 


௬௬. நீ என்னலும்‌ முன்னிலை ஒருமைப்‌ 
பெயரும்‌ நீர்‌, நீங்கள்‌ என்னும்‌ முன்னிலைப்‌ பன்‌ 
ம்‌ 4 எவ்வாறு 'வேற்றுமைப்‌ 
படும்‌? | 

இரண்டாவது முத்லிய வேற்றுமை 
உருபுகளை ஏற்கும்போது நீ என்பது 
உன்‌ எனவும்‌, நீர்‌ என்பது உம்‌ 
எனவும்‌, நீங்கள்‌ என்பது உங்கள்‌ 


எனவும்‌ திரியும்‌. 


. (உதாரணம்‌;) 


ஒருமை. ்‌ பன்மை, 
15. நீ. ச, நீங்கள்‌. 


௨. | உன்னை. .[உமமை, உங்களை. : 
௩. | உன்னால்‌. | உம்மால்‌, உங்களால்‌. 


௬௭. தான்‌ என்னும்‌ படர்க்கை ஒருமைப்‌ 
பெயரும்‌, தாம்‌, தாங்கள்‌ என்னும்‌ படாக்‌ 
கைப்‌ பன்மைப்பெயாகளும்‌ எவ்வாறு வேற்‌ 
றுமைப்படும்‌ 2 


இரண்டாவது முதலிய தியை 
உருபுகளை ஏற்கும்போது தான்‌ என்‌ 
ப.து தன்‌ எனவும்‌,. தாம்‌ என்பது 
தம்‌ எனவும்‌, தாங்களென்பது தங்‌ 


கள்‌ எனவும்‌ திரியும்‌. 


௨௫௭ 


்‌ (உதாரணம்‌.) 


ஒருமை, பன்மை, 
க. | தான்‌. தாம்‌, தாங்கள்‌. 
௨. | தன்னை. தம்மை, தங்களை. . 
௬. | தன்னால்‌. தம்மால்‌, தங்களால்‌. 


௨. வினையியல்‌. 


௬.௦. வினைச்சொல்லில்‌ எவைகளை அறிய 
வேண்டும்‌? | | 

வினைச்சொல்லில்‌ பகுதி, விகுதி, 
மூவிடம்‌, ஐம்பால்‌, காலம்‌, ஏவல்‌, 
வியங்கோள்‌, ஈரெச்சம்‌, எதிர்மறை, 
தொழிற்பெயர்‌, இப்பத்தினையும்‌ ௮ 
றியவேண்டும்‌. 

௬௯. _ இவற்றுள்‌ பகுதி அவது என்ன? 

வினைச்சொல்லில்‌ முதனிலையாய்‌ நி 
ற்கும்‌ பகாப்பதங்களே பகுதிகளாம்‌. 

(உ-ம்‌.) நடந்தான்‌, படித்தான்‌, இவைகளில்‌ நட, 
படி, என்பவை பகுதிகள்‌ ஆம்‌. 

௭௦. _ விகுதி ஆவது என்ன? 

 திணையையும்‌, பாலையும்‌, இடத்தை 

யுங்‌ காண்பித்து, வினைச்சொல்லின்‌ 
ஈற்றிலே நிற்பதே விகுதி என்பதாம்‌. 


உடு 


(உ-ம்‌ ) விகுதி, ட 
(ஒரு தன்மை. (ஏன்‌. வந்தேன்‌. 
மை முன்னிலை. (ஆய்‌. . வந்தாய்‌, 
பன்‌ தன்மை. ஓம்‌. வந்தோம்‌. 
மை முன்னிலை. (சர்‌, ஈர்வந்திர்‌, வந்தீர்‌ 
: கள்‌. கள்‌. 
ப ஆண படர்க்கை. ஆன்‌, (வந்தான்‌. 
4 பால்‌ ஆ ப 
அன. (வந்தனன்‌. 


படர்க்கை. (அள்‌, (வந்தாள்‌. 
அள்‌. (வந்தனள்‌. 


த்ர படர்க்கை ர்‌ வந்தார்‌ 
க்கு டட ட்‌ வன 
ஒன்றன்‌ பல்லைக்‌ த்‌ 
| பால்‌. அ கிது. 
ஷ l ள்‌ வந்த. 
படர்க்கை. அ. 2 I 
பால்‌ வந்தன. 


இவ்விகுதிகளோடு வழங்குறெ வி 
னைச்சொல்வினைமுற்றென்னப்படும்‌. 

எக. காலம்‌ அவது எத்தனை வகையாம்‌? 

இறந்தகாலம்‌, நிகழ்காலம்‌, எதிர்‌ 
காலம்‌ என மூவகையாம்‌. இவை 
பகுதி விகுதி இரண்டிற்கும்‌ நடுவே 
வரும்‌ இடைதிலைகளாற்‌ பெரும்பா 
லுங்‌ குறிக்கப்படும்‌. 

௭௨. இறந்த காலத்தைக்‌ காட்டும்‌ இடை 


நிலைகள்‌ எவை? 
3 


1 


£௬ 
த்‌, ட்‌, ற்‌ இம்மூன்று மெய்யெழுத்‌ 
அகளும்‌, இன்‌ என்பதும்‌ இறந்தகா 
லத்தைக்குறிக்கும்‌்இடைறிலைகளாம்‌. 
(உதாரணம்‌. ) 


பருதி, |இடைகிலை.| விகுதி. 


வினைமுற்று. 
படி, த, ஏன்‌, | படித்தேன்‌. 
காண்‌, டம ஏன்‌, | கண்டேன. 
செல்‌, தீ, ஏன்‌, | சென்றேன்‌. 
அனுப்பு, | இன்‌, | ஏன்‌, | அனுப்பினேன்‌. 
எ௩_ிகழ்காலத்தைக்‌ குறிக்கும்‌ இடை 
நிலைகள்‌ எவை? 


கிறு, கின்று, ஆறின்று, இம்மூன்‌ 
றும்‌ நிகழ்காலத்தைக்குறிக்கும்‌இடை 
நிலைகளாம்‌. 


(உதாரணம்‌.) 


பகுதி, இடைநிலை. 


விகுதி. வினைமுற்று. 
படி, இறு, ஏன்‌, | படிக்கிறேன்‌. 
போ, கன்று, | ஆன்‌) | போகின்றான்‌. 
நட, ஆகின்று, ஓம்‌, | ஈடவாறின்றோம்‌. 


௭௪.எதிர்காலத்தைக்‌ குறிக்கும்‌ இடை 
நிலைகள்‌ எவை? 


ப்‌,வ இவ்விரண்டொற்றும்‌ எதிர்கா 
லத்தைக்குறிக்கும்‌இடைநிலைகளாம்‌. 


_—_— 


| ௨. 
(உதாரணம்‌. 


பகுதி. | இடைகிலை. விகுதி. வினைமுற்று. 


படி, ப்‌, ஏன்‌, | படிப்பேன்‌. 
செய்‌, |வ்‌, ஏன்‌, செய்வேன்‌. 


௭௫.__இம்மூன்றுகால இடைநிலைகளும்‌ வி 
குதிகளோடே வழங்குகிற அட்டவணையைச்‌ 
சொல்லு? 
(உதாரணம்‌) 


கிகழ்கரலம்‌, | இறத்தகாலம்‌. எதிர்காலம்‌, 


க 


ன்‌ தான்‌ படிக்கிறேன்‌. | படித்தேன்‌. ப்டிப்பேன்‌, 
ஒ சீ ப்டிக்கறாய்‌. படித்தாய்‌. படிப்பாய்‌, 
6 [அகன்‌ படிக்கறான்‌. | படித்தான்‌, | படிப்பான்‌, 
ல அகள்‌ படிக்கிறாள்‌. படித்தான்‌. படிப்பான்‌, 
அத படிக்கிறது. படித்தது. படிப்பது, 
தாம்‌ படிக்கிறோம்‌. | படித்தோம்‌. படிப்போம்‌, 


ப மீர்‌ படிக்இறீர்‌, படி.த்£ர்‌. படி.ப்பீர்‌, 
| மீற்கள்‌ படிக்இநீர்கள்‌. | படித்தீர்கள்‌, | படிப்பீர்கள்‌, 
6 அவர்‌ படிக்கிறார்‌. படித்தார்‌. படிப்பாச்‌. 
6 அவர்கள்‌ படி.க்இறார்கள்‌. | படித்தார்கள்‌. படிப்பார்கள்‌, 
ன | 


அவை படி.க்னெற்ன, | படித்தன. படிப்பன; 


83" உம்‌ விகுதியை ஈற்றிற்பெற்றுவரும்‌ செய்யும்‌ 
என்னு முற்று, எதிர்காலத்தைக்‌ காட்டிக்கொண்டு 
அஃறிணை ஒருமை பன்மைகளில்‌ பெரும்பாலும்‌ 
வரும்‌. 

( உ-ம்‌.) அது படிக்கும்‌, அவை படிக்கும்‌. 


81 


௨௮ 

௭௬.--௪வல்‌ ஆவது என்ன? 

ஏவலாவது கட்டளைப்‌ பொருளுள்‌ 
ள முற்றுச்‌ சொல்லேயாம்‌; ௮௮ முன்‌ 
னிலையமிடத்தைமாத்திரம்‌ பெறும்‌, வி 
னைச்சொல்லின்பகுதியேஒருமையே 
வலாம்‌; அதனோடு உம்‌ விகுதியாவ 
அ, உம்மோடே கள்‌ விகுதியாவது 
புணச்தீதால்‌ பன்மை ஏவலாம்‌. 

(உ-ம்‌.) படி, படியும்‌, படியுங்கள்‌. 

௭௭. வியங்கோள்‌ ஆவது என்ன? 

வியங்கோள்‌ ஆவது இருதிணை, 
ஐம்பால்‌, மூவிடங்களுக்கும்‌ உரித்‌ 
தாய்‌ மரியாதையாய்‌ ஏவும்‌ ஏவல்‌ 
வினைமுற்றுச்‌ சொல்லெயாம்‌. 


(உதாரணம்‌.) 


ரான்‌ வாழ்க, வாழ்வேகை, | செய்யச்கடவேன்‌, 
3 தீ வாழ்க. வாழ்வாயாக. | செய்யக்கடவாய்‌, 
அவன்‌ வாழ்க, வாழ்வாகை, செய்யக்கட வண்‌. 
லூ அவள்‌ வாழ்க, வாழ்வானாக. | செய்யக்கடவள்‌, 
க ௮து | வாழ்க, வாழ்வதாக. செய்யக்கடவது. 

சாம்‌ வாழ்க. வாழ்வோமாக. | செய்யக்கடவோம்‌. 
3 கீர்‌ வாழ்க, வாழ்வீராக, செய்யக்கடவீர்‌, 
6 கீல்கள்‌ வாழ்க. வாழ்விர்களாக. |செய்யக்கடலீர்கள்‌. 
ப்ட்‌ அவர்கள்‌ வாழ்க. வாழ்வார்களாக, | செய்யக்கடவர்கள்‌, 
- அவை வாழ்க. வாழ்வனவாக. | செய்யக்கடவன. 


௨௯ 
௭.௮. _— எச்சம்‌. என்பதென்ன? 
எச்சம்‌ என்பது குறைவு; து 
வினையெச்சமெனவும்‌ பெயரெச்ச 
மெனவும்‌ வகையாம்‌. ்‌ 
ப வ்‌ று | 
௭௯.--வினையேச்சம்‌ என்பன எவை? 
முக்காலத்து வினைமுற்றுகளைக்கொ 
ண்டு. முடிவன வினையெச்சமாம்‌; வி 
னையெச்சங்கள்‌ மூன்றும்‌. 
(உ-ம்‌.) (௧.) படித்து; வந்து, சோல்லி, வீட்டு, என்‌ 
பவை டுறந்தகாலவினையேச்சம்‌ அம்‌. 
(௨.) படித்தா ல்‌, வந்தால்‌, சொ ன்னுல்‌,விட்‌ 
டால, படிக்கின்‌, வரின்‌, சோல்லின்‌, 
விடின்‌, என்பவை எதிர்கால வினை 
... யேச்சம்‌ ஆம்‌. 
(௩.) படிக்க, வர, சோல்ல, விட, என்பவை 
ழக்காலத்துக்தம்‌ போதுவான வினை 
யேச்சம்‌ ஆம்‌. ன 
௮௦. -- பேயரேச்சம்‌ என்பன எவை? 
பெயர்ச்சொல்லைக்கொண்டு முடி 
யும்‌ எச்சம்‌ பெயரெச்சமாம்‌; பெய 
செச்சம்‌ மூவகையாம்‌. | 
(உ-ம்‌.) படித்த என்றுத்போல்வன இறந்தகாலப்‌ 
பேயரேச்சம்‌ ஆம்‌. 
படிக்கிற என்றாற்போல்வன நிகழ்காலப்‌ . 
பேயரேசீசம்‌ ஆம்‌. 
படிக்கும்‌ என்றாற்போல்வன எதிர்காலப்‌ 
பேயரேசீசம்‌ ஆம்‌. 


௬௦9 
௮௧. _ எதிர்மறை ஆவது என்ன? : 
- ்‌' தொழிலை மறுக்கிற வினைச்சொல்‌ 
லே எதிர்மறை என்னப்படும்‌. 
இடை திலையின்றிப்‌ பகுதியும்‌ விகு : 
தியும்‌ புணர்நீதுவருவது முக்காலத்‌ 
துக்கும்‌ பொதுவான எதிர்மறை 
வினைமுற்றாம்‌. 


(உதாரணம்‌. ) 


ஒருமை. பன்மை, 
நான்‌ . படியேன்‌. நாம்‌ - படியோம்‌. 
நீ படியாய்‌. டப்‌ லட்டு 

்‌ நீங்கள்‌ பட£மீர்கள்‌. 
அவன்‌ படியான்‌. | ( அவர்‌ படியார்‌. 
அவள்‌ படியாள்‌. வாசன்‌ படியார்கள்‌. 


அ , படியாது. |. அவை படியா. 

. எதிர்மறை வினையெச்ச மாவன: 

்‌ படியாமல்‌, படியாது, என வருவனவாம்‌. 
எதிர்மறைப்‌ பெயரெச்ச மாவன: 
படியாத, சேய்யகத, என வருவனவாம்‌. 

'்‌ எதிர்மறை எவலாவது: 


ஒருமையில்‌ படியேல்‌ எனவும்‌, பன்மையில்‌ படி 
யன்மின்‌ எனவும்‌ வருவனவாம்‌. 


ஈக... 
௮௨, தொழிற்பெயர்‌ என்பன எவை? 


தல்‌, அல்‌, கை என்பவை வினைப்‌ 

| பகுதியோடேபுணரவருஞ்சொற்கள்‌ 

தொழிற்பெயராம்‌. 

. (உ-ம்‌.) . செய்தல்‌, செயல்‌, செய்கை, 
படித்தல்‌, ஈகை, 


மை என்பது இறந்தகால நிகழ்‌ 
கால இடைநிலைகளோடே புணரவ 
ருஞ்‌ சொற்களும்‌ தொழிற்பெயராம்‌. 
( உ-ம்‌.) படிச்கன்றமை, படித்தமை. 
சொல்லுகின்றமை, சொன்னமை. 


ஆமை என்பது வினைப்பகுதி 
யோடே புணரவருஞ்‌ சொற்கள்‌ எதிர்‌ 
மறைத்‌ தொழிற்பெயராம்‌. | 
(உ-ம்‌.) படியாமை, கொடாமை. 
௮௬._-வினையாலணையும்‌ பெயர்கள்‌ எவை? 
முன்பு ஒரு பொருளின்‌ தொழிலை 
யுணர்த்‌து முற்று வினைச்சொல்லாமி 
ருத்‌து பின்பு அப்பொருளுக்குப்பெ 
யராய்‌ வருவது வினையாலணையும்‌ 


பெயராம்‌. ௮௮. ஈறுதிரிந்‌தும்‌ திரி 
யாதும்‌ வரும்‌. 


௬௨ 


கிகழ்காலம்‌, | இறச்தகாலம்‌. எதிர்காலம்‌. 


ஆண்பால்‌ [படிக்கற |படித்தவ படிப்பவன்‌. 


வன்‌ ன்‌ 
பெண்பால்‌ |படிக்றெ படித்தவள்‌ |படிப்பவள்‌. 
வள்‌ 


பலர்பால்‌ |படிக்றெ (படித்தவர்‌ படிப்பவர்கள்‌. 
வர்கள்‌ | கள்‌ 

ஒன்றன்பால்‌ |படிக்றெ படித்தது |படிப்பது. 

பலவின்பால்‌ படிக்றெ [படித்தவை படிப்பவை. 
வை 


ப்‌ 


ர. இடைச்சோல்லியல்‌. 


௮௪. _ இடைச்சொற்கள்‌ எத்தனை வகை 
யாம்‌? | | 

வேற்றுமை உருபுகளும்‌, வினை உரு 
புகளும்‌, சாரியைகளும்‌, உவமைச்‌ 
சொற்களும்‌, தத்தம்‌ பொருளைக்காட்‌ 
டிய சொற்களும்‌, இசை நிறைக்க 
சொற்களும்‌, அசை நிறைக்கிற சொற்‌ 
களும்‌, குறிப்பின்‌ வருகிற சொற்க 
ளும்‌ என இடைச்சொற்கள்‌ எட்டு 
வகையாரம்‌. 


௬௩... 

௮௫. _ சாரியைகள்‌ எத்தனை? ப 
அன்‌, ஆன்‌, இன்‌, அல்‌, அற்று, 
இற்று, அத்து, அம்‌, தம்‌, தம்‌, நூம்‌, 
ஏ. ௮,௨,ஐ,கு,ன்‌ இப்பதினேழுஞ்‌ 

சாரியைகளாம்‌. | 
(உ-ம்‌.) மூன்று, கால்‌..மூன்றேகால்‌ என்பதில்‌, 
ஏ சாரியை வந்தது. 


மனிசன்‌, கு....மனிதனுக்கு என்பதில்‌, 
௨ சாரியை வந்தது. 


௮௬. _ உவமைச்சோற்கள்‌ .எவை? 

போல, ஒப்ப, நேர, நிகர, படி முத 
லியவை உவமைச்‌ சொற்களாம்‌. 

(உ-ம்‌.) இதைப்போல; அதற்கொப்ப. 
௮௭.-தத்தம்‌ பொருளைக்காட்டிய இடைச்‌ 
சொற்கள எவை? 

ஏ; இ; உம்‌, என, என்று, என்பவன்‌, 
ஆனவன்‌, என்பது, ஆனது, ஆவ 
அ; ஆ, முன்‌, பின்‌, தீம்‌, மேல்‌, என்‌ 
ரே, எனா, அத்தோ முதலியவை, தத்‌ 
தம்‌ பொருளைக்‌ காட்டிய இடைச்‌ 
சொற்கள்‌ ஆம்‌. 

௮.௮. ஏகாரம்‌ எத்தனை பொருளைத்தரும்‌? 

வ அறுவகைப்‌ பொருளைத்‌ தரும்‌. 
அவையாவன: 


« 


௩௫ 


(௧) தேற்றம்‌. (உ-ம.) சன்மார்க்கருக்கே புகழ்‌. 


(௨) எண்‌. . (உ-ம்‌.) நிலமே சலமேதீயே வளி 
யே. 
(௩) வினு. (உ-ம்‌.) நீயே தந்தாய்‌ ? 


(௪) பிரித்தல்‌, (௨-ம்‌.) அவனே தந்தான்‌. 
(௫) ஈற்றசை. (உ-ம்‌) பகர்ந்தனனே. 
(௬) இசைநீறை. (௨-ம்‌.) ஏயேயிவளொருத்தி. 
௮௯ ஓகாரம்‌ எத்தனை பொருளைக்‌ காட்‌ 
டும்‌? 
ஓ எட்டுப்பொருளைக்‌ காட்டும்‌. 
அவையாவன: 
(௧) பிரித்தல்‌. (உ-ம்‌) அவனோ செய்தான்‌. 
(௨) ஒமீயிசை. (உ-ம்‌.) வேலைசெய்யவோ போட 


றாய்‌. 
(௬) எதிர்மறை. (உ-ம்‌.) கானே சொன்னேன்‌. 


(௪) வின. (உ-ம்‌.) அவனே பேரனான ? 
(௫) தெரிநீல. (உ-ம்‌.) சன்றோவன்று தீதோவ 
ன்று. 


(௬) கமீதல்‌. (௨-ம்‌) நைதவின்றி ஈல்லறஞ்செ 
ய்தாலோ உயிருய்யும்‌. 

(எ) சிறப்பு. (௨-ம்‌.) ஓ ஒ பெரியன்‌. 
(௮) அசைநிலை. (உ-ம்‌.) ஒ ஓ உவமன்‌. 

௯௦. ._ உம்‌ என்பது எத்தனை பொருளைக்‌ 
காட்டும்‌? 

உம்‌ என்பது எட்டுப்பொருளைக்‌ 
காட்டும்‌. அவையாவன: 


௬ 


(௧) எதிர்மறை. (உ-ம்‌.) வருதலுந்தீது. 


(௨) எச்சம்‌. (உ-ம்‌-) சாத்தனும்‌ வந்தான்‌. 

(௬) மற்று. (உ-ம்‌.) தமிழ்காட்டு மூவேந்தரும்‌ 

வந்தார்கள்‌. 

(௪) எண்‌. (உ-ம்‌.) பொன்னும்‌ வெள்ளியும்‌ 

ஈயமும்‌. 

(௫) சிறப்பு. (உ-ம்‌.) குறவருமருளுங்குன்றம்‌. 

(௬) ஐயம்‌. (உ-ம்‌.) பத்தானாலும்‌, எட்டாலு 

லும்‌. 

(௭) ஆக்கம்‌. ' (௨-ம்‌.) பாலுமாயிற்று, 

(௮) தேரிநீலை. (உ-ம்‌.) ஆணுமன்று பெண்ணு 
மன்று. 

௯௧. _ என, என்று, இவ்வீரண்டும்‌ எத்தனை 
பொருளைத்‌ தரும்‌? 

என, என்று, ஏழுபொருளைத்‌ தரும்‌. 
அவையாவன: 

(௧) உவமை. (உ-ம்‌.) கொடும்புலி பாய்ந்தெனப்‌ 

பாய்ந்தான்‌. 

(௨) எண்‌. (உ-ம்‌.) ஒன்றென இரண்டென. 
அன்றியும்‌ என்றா, எனா 
இவ்விரண்டும்‌ இவ்வா 
அவழங்கும்‌. 

(௩) தணம்‌. (உ-ம்‌.) வெள்ளென விளங்கிற்று. 

(௪) வினை. (உ-ம்‌.) கொள்ளெனக்‌ கொண்‌ 

டான்‌. 

(ட) பேயர்‌. (௨-ம்‌.) உறையூரென்று சொல்லப்‌ 

| படுவது. 

(௬) இசை. (உ-ம்‌.) ஒல்லென ஒலித்தது. 


(௪) தறிப்பு. 


ஸ்‌ 


(௨-ம்‌.) பொள்ளென வந்தான்‌. 


~~ 


௬3௫ 


௬௨. _ என்பவன்‌, ஆனவன்‌, என்பது, 
ஆனது, ஆவது எவ்வாறு வழங்கும்‌? 
என்பவன்‌, ஆனவன்‌, இரண்டும்‌ 
உயர்திணைப்‌ பெயரோடும்‌, எனபது, 
ஆவது, ஆனது மூன்றும்‌ அஃறி 
ணைப்‌ பெயரோடும்‌, இடைச்சொல்‌ 
லாய்ப்‌ பொருளின்றி அடுத்து நிற்‌ 
ம்‌. 
(உ-ம்‌.) சாத்தனென்பவன்‌, சாத்தானானவன்‌. 
சோட்டமென்பது; தோட்டமானது, 
'தோட்டமாவது. 


௪. உரிச்‌ சொல்லியல்‌. 


௯௩. உரிச்சொல்‌ எத்தனை வகையாம்‌? 

பெயருரிச்சொல்லென்றும்‌ வினை 
யுரிச்சொல்லென்றும்‌ இருவகை 
ஆம்‌. 

௯௪. பெயருரிச்சோல்‌ எவவாராம்‌? 

க. சிலவிடத்துப்‌ பெயரானது 
உரிச்சொல்லாக வரும்‌. 


(உ-ம்‌) ஈற்லே, இதில்‌ நன்மை என்னும்‌ பெ 
யர்ச்சொல்‌ குணத்தைக்‌ காட்டிய உரிச்சொல்லாக 
வந்தது. 


௨. பெயர்ச்சொற்கள்‌ சிலவிடத்‌து 


ட்ப 


உள்ள, ஆன, என்னும்‌ பண்பை 
என்ன்ன. அனில்‌ க்ப்‌ 
சொல்லாக நிற்கும்‌. 
(உ-ம்‌.) அறிவுள்ளமனிதன்‌, ட்டன ன்கம்‌ 
௩. சில பெயர்கள்‌ ஈறு கெட்டுந்‌ 
திரிந்தும்‌ உரிச்சொல்‌ ஆகும்‌. 
(உ-ம்‌.) வட்டம்‌, வட்டக்கல்‌; சிறுமை, சிறியவீடு, 
௪. இயல்பாய்‌ உரிச்சொற்களான 
வைகளுஞ்‌ சில உண்டு. 
(உ-ம்‌.) ஈனி, கடி முதலியவாம்‌. 
௯௫. _— வினையுரிச்சோல்‌ எவவாறாம்‌ ? . 
க. சில வினையெச்சங்கள்‌ வினையு 


ரிச்சொற்களாக வழங்கும்‌. 
(உ-ம்‌.) சாலப்‌ பேசினான்‌. 


௨. சில பெயர்ச்சொல்லோடே 
ஆய்‌ என்னும்‌ வினையெச்சம்‌ புணர்‌ 
த்து வினையுரிச்சொல்‌ ஆகும்‌. 

(உ-ம்‌) சர்தோஷமாய்ப்‌ பே௫னான்‌. 


௩. சில வினைப்பகுதிகளே சிலவி 
டத்‌து வினையுரிச்சொல்லாக வழங்‌ 
கும்‌. | இ 

(உ-ம்‌) மிகு, மிகு பொருள்‌. 
க உறு, உறு செயல்‌. 


nA 


மூன்றா வத]; 


சொற்றொடர்‌ அதிகாரம்‌. 


௯௬. _ சொற்றொடரென்பது என்ன.? 
- பெயர்‌ முதலான சொற்கள்‌ அர்த்‌ 
தத்தைத்தநஅ; ஒன்றோடொன்றுஒழு 
ங்குபடத்‌ தொடர்ந்து நிற்றல்‌ ஆம்‌. 
்‌ ௯௭. _ வாக்கியம்‌ ஆவது எனன? 
எழுவாயும்‌ பயனிலையுங்‌ கூடியது 
வாக்கியம்‌ ஆம்‌. 
௯௮. _ எழுவாய்‌ .ஆவது எனன? 
ஒரு வாக்கியத்தின்‌ முதற்பொருள்‌ 
எழுவாயாம்‌. . 
்‌ (உ-ம்‌.) வீடு இடிந்தது. இதில்‌ வீடு என்பது வாக்‌ 
-இயத்தின்‌ முதற்பொருளாகிய எழவாயாம்‌- 
௯௯. _ பயனிலை ஆவது என்ன? 
வாக்கியத்தின்‌ முதற்‌ பொருளின்‌ 
செயலைக்‌ காண்பிப்பது பயனி 
யாம்‌. | | 
௧௦௦. _ எழுவாய்க்கும்‌ பயனிலைக்குமூடே 
. அடைமோழிகள்‌ வரப்டெறுமோ ? 


௬௯ 


எழுவாய்க்கும்‌ பயனிலைக்குமூடே 
பல அடைமொழிகள்‌ வரும்‌. 
(௨-ம்‌.) நல்ல மனிதன்‌ தாழ்மையாய்‌ இருப்பான்‌. 
இதில்‌ மனிதனென்பது எழுவாய்‌. 
டுநப்பான்‌ என்பது பயனிலை. நல்ல, 
தாழ்மையாய்‌ என்பவை அடைமோமி 
கன்‌. 
௧௦௧. _— ஒரெழுவாயும்‌ பல எழுவாயும்‌ ஒரு 
பயனிலையும்‌ பலபயனிலையுங்‌ கொள்ளுமோ? 
_ ஓரெழுவாயும்‌ பல எழுவாயும்‌ ஓ 
ரே பயனிலையுங்‌ கொள்ளும்‌, பல பய 
னிலையுங்‌ கொள்ளும்‌; பல பயனிலை 
களாகிய வினைகளில்‌ கடைசி வினை 
மாத்திரம்‌ முற்றுவினையாயிருக்கும்‌. 
(உ-ம்‌.) தாயும்‌ தந்தையும்‌ தோட்டத்திலிருந்தார்‌ 
கள்‌. இதில்‌ இரண்டு. எழவாய்‌ ஒரே 
பயனிலை கோண்டன. 
. ' தந்த பாவஞ்செய்து நிர்ப்பாக்கியனாடி 
ப மரணம்‌ அடைந்தான்‌. 
இதில்‌ ஒரே எழவாய்‌ மன்று பயனிலை 
யையுங்‌ கோண்டது, 


. ௧0௨.-பயனிலை எழுவாயோடே எவ்வாறு 

இசைந்து நிற்கவேண்டும்‌ ? 
பயனிலையாகயவினைச்சொல்‌ எழு 

வாயோடே இணை, பால்‌, இடமாகிய 


ன்‌ 


௪௦ 
இவைகளில்‌ வேறுபடாமல்‌ இசைத்‌ 
அ இருக்கவேண்டும்‌. 


(உ-ம்‌. ) நான்‌ வருவேன்‌. 
குதிரை வந்தது. 
மனிதர்‌ வந்தார்கள்‌. 


௧௦௯. _ பல எழுவாய்‌ வருங்கால்‌ பயனிலை 
எவ்வாறு நிற்கும்‌? . 
- உயர்தணையாகிய பல சொற்கள்‌ . 
எழுவாயாக அடுக்கிவரின்‌ பயனிலை 
வினை பலர்பாலாக நிற்கும்‌. 
அஃறிணையாகிய பல எழுவாய்‌ வ 
ரின்‌ பயனிலை பலவின்பாலாக திற்‌ 
கும்‌. | 
்‌ (உ-ம்‌.) மனிதனும்‌ ஸ்திரியும்‌ வந்தார்கள்‌. 
மரமுங்‌ கனியுங்‌ கெட்டன. 
௧௦௪. வெவ்வேறு இடத்து எழுவாய்‌ ௮டுக்‌ 
இவரின்‌ முற்றுவினை எவவாறு வரும்‌? 
தன்மையிடத்து எழுவாயோடே 
முன்னிலை படர்க்கையிடத்து எழு 
வாய்‌ _அடுக்கிவரின்‌ முற்றுவினை தன்‌ 
மையிடத்ததாய்‌ வரும்‌. | 
முன்னி லையிடத்து எழுவாயேர்டே 
படர்க்கையிடத்து எழுவாய்‌ அடுக்கி 


வரின்‌ முற்றுவினை . ன்‌ 
தாய்‌ வரும்‌. 

(உ-ம்‌.) நானும்‌ நீயும்‌ அவனும்‌' போனோம்‌. 

நீயும்‌ அவனும்‌ போனீர்கள்‌. 
௧௦௫._-சக்தேகப்போருளை எவ்வாறு ௮டுக்‌ 
இச்‌ சொல்லவேண்டும்‌ ? 

க. அவனோ, இவனோ, எவன்‌ வந்‌ : 
தான்‌ என எழுவாயோடே ஓகாரத்‌ 
தைப்‌ புணர்த்திப்‌ பின்பு வினாச்சொற்‌ 
கூறவேண்டும்‌. 

- ௨. அவனாவது, இவனாவ௮, வரு 
வான்‌; ௮கந்தையானாலுங்‌ கோபமா 
னாலும்‌ மனிதர்களுக்குத்‌ தகாது; வீ 
ட்டையாயினும்‌ நிலத்தையாயினுங்‌ 
கொடுப்பான்‌; என ஆவது, ஆனா 
லும்‌, ஆயினும்‌, என்னுஞ்‌ சொற்க 
ளைப்‌ புணர்த்தி அடுக்கிச்‌ சொல்ல 


வேண்டும்‌. 


௧௦௬. _ இரண்டாம்‌ வினையெச்சம்‌ சந்தே 
கப்‌ போருளில்‌ எந்தக்காலத்து வினையைக்‌ 
கொளளும்‌ ? 

 அவ்ு வினைமுற்றைக்‌ கொள்‌ 
ளும்‌. 

ட்‌ 


௪௨ 
(உ-ம்‌.) அவன்‌ வந்தாற்‌ காரியம்‌ ஈடக்கும்‌. 
இப்படிச்செய்தால்‌ நன்மைஉண்டாகும்‌. 
£௧௦௪. _ மூன்றாம்‌ வினையேச்சம்‌ எவ்வெப்‌ 
பொருளைத்‌, தரும்‌ ? 
க. பொருட்டுப்‌ பொருளைத்‌ தரும்‌. 
(உ-ம்‌.) அவன்‌ சொல்லப்போனாள்‌. இதில்‌ சோ 
ல்ல என்பது சோலலும்‌ போநட்டு 
| எனப்‌ போநநட்டூப்‌ போருளைத்‌ தந்தது. 
௨. முக்காலப்‌ பொருளையுத்‌ தரும்‌. 
'(உ-ம்‌.) அவர்‌ சொல்ல ஆகும்‌. 
ஒளி வர இருள்‌ போயிற்று. 
அப்படியிருக்க காம்‌ போகவேண்டும்‌. 
௩. வியங்கோட்‌ பொருளைத்‌ தரும்‌. 
(உ-ம்‌.) “ஐயா வர.” இதில்‌ வர என்பது வருக 
ப என்னும்‌ பொருளைத்‌ தந்தது. 
௪. காரணப்‌ பொருளைத்‌ தரும்‌. 
(உ-ம்‌.) “அவன்‌ கேட்க ஈான்‌ கொடுத்தேன..?? 
்‌ ௧௦.௮. _ அகவெனனும்‌ வினையெச்சம்‌ கான 
காம்‌ வேற்றுமை யுருபோடே எப்பொழுது 
புணரும்‌ £ 
- ஆகவென்பது பொருட்டுப்‌ பொ 
ருளைக்‌ காண்பிக்றெபொழுது நான 
காம்‌ வேற்றுமையோடு புணரும்‌. . 


(௨-ம்‌.) அதற்காக வந்தான. 


௪௩ 
௧௦௯. முதலாம்‌ வினையெச்சம்‌ உம்‌ என்‌ 
பதைப்‌ பெற்றால்‌ எப்பொருளைத்‌ தீரும்‌ ? 
முதலாம்‌ வினையெச்சம்‌ உம்பெற்‌ 


ல்‌ உண்மையோடே. நிச்சயப்பொ 


| ருளையும்‌ எண்பொருளையும்‌ தரும்‌. 


(உ-ம்‌.) *₹நான்‌ சொல்லியிருந்தும்‌ அவன்‌ செய்ய 
வில்லை.?? இதில்‌ நீச்சயப்போருளைத்‌ தந்தது. 

“(அவர்கள்‌ கூச்குரலிட்டும்‌, அடித்தும்‌, குத்தியும்‌ 
வந்தார்கள்‌.?? இதில்‌ எண்போநனைத்‌ தந்தது. 

௧௧௦. இரண்டாம்‌ வினையெச்சம்‌ உம்‌ என 
பதைப்‌ பெற்றால்‌ எவவாரறாம்‌ ? 

இன்மையோடே திச்சயப்பொரு 
ளாய்‌ எதிர்கால முற்றுவினையைக்‌ 
கொள்ளும்‌. 

(உ-ம்‌.) கான்‌ சொன்னாலும்‌ அவன்‌ போகமாட்‌ 
படான்‌... | த்‌ 

௧௧௧. பெயரெச்சம்‌ தன்னை முடிக்கும்‌ பெ 
யரோடு எவ்வாறு வரும்‌? 

க. பெயரெச்சமான ௮ தன்னை மே 
டிக்கும்‌ பெயருக்கு மபனவ 
லாக வரும்‌. 

(உ-ம்‌) படித்த பையன்‌. 
திறந்த மகிமை. 
௨. பெயரெச்சமானது சனித்த 


௫௪௪ 
வருவதுமல்லாமல்‌ ஒன்றும்‌ பலவு 
மான அடைமொழிகளோடேயும்‌ 
வரும்‌: ப 

(உ-ம்‌.) வாக்கியத்தில்‌ அட ங்யிருக்கிறபொருள்‌ 

அவனுக்குத்‌ தெரியாது. 

௩. அநேகம்‌ பெயரெச்சங்கள்‌ ஓ 
ரே பெயரைச்சேர்ந்தாற்‌ கடைச எச்‌ 
சந்தவிர முந்தின எச்சங்களெல்லாம்‌ 
முதல்‌ வினையெச்சமாகத்‌ திரியும்‌. 

அன்றியும்‌ தெளிவின்‌ பொருட்டு 
க்கு பெயசெச்சங்கள்வினையால 

யும்‌ பெயராகத்‌ திரிதலும்‌ உண்டு. 

(உ-ம்‌.) “(அநேகம்‌ மனிதரைக்‌ காப்பாற்றி மிகு 
ந்த சத்திரங்களையுங்‌ கட்டி யாவருக்கும்‌ அன்பாய்‌ 
நடந்துவந்த துரை இறந்துபோனார்‌; ?? 

அல்லது) 

“6 அகேகம்‌ மனிதரைக்‌ காப்பாற்றினவரும்‌ அநேக 
சத்திரங்களைக்‌ கட்டினவரும்‌ யாவருக்கும்‌ ௮ன்பாய 
நடந்தவருமாய்‌ இருந்த துரை இறந்துபோனார்‌.” 

௧௧௨._ இடைப்பிறவரலாய்‌ வாக்யெங்கள்‌ 
வருமோ? 

வரும்‌; ஒரு வாக்கியத்தில்‌ எழுவா 
யும்‌ பயனிலையும்‌ பல அடைமொழி 
களுமுள்ள வேறொரு வாக்கியம்‌ வந்‌ 
தால்‌, ௮௮ என்று என்பதினால்‌ பிரிக்‌ 
கப்பட்டு முதல்‌ எழுவாயையும்‌ பய 


| 


௬௫ 
னிலையையுந்‌ தழுவி இடைப்பிறவர 
லாய்வந்த வாக்கியம்‌ என்னப்படும்‌. 

(உ-ம்‌.) சேவகன்‌ வந்து, கள்ளர்‌ ல பொருள்க 

ளைக்‌ சகொண்டுபோனார்களென்றும்‌, ௮0தத ஊரிலே 
ஒளித்துக்கொண்டிருக்கிறார்களென்றும்‌, அறிவித்‌ 
தான்‌, என்பதில்‌ கள்ளர்‌ சில பொருட்களைக்‌ கொ 
ண்டுபோனார்களென்ற வாக்கியமும்‌ அடுத்த ஊரி 
லே ஒளித்துக்கொண்டிருக்கிறார்களென்ற வாக்கிய 
மும்‌ இடைப்பிறவரலாம்‌ வந்த வாக்கியங்களாம்‌. 

௧௧௩௯. _ தொழிற்பெயர்‌ எத்தன்மையாய்‌ 

வரும்‌? 

தொழிற்பெயரானது பெயர்ச்சொ 

ல்‌ வினைச்சொல்‌ இரண்டின து தன்‌ 
மையையும்‌ பெற்றுவரும்‌. 

(உ-ம்‌.) **தியோனாச்‌ சாண்பதுச்‌ தீதே.!? 
“சொல்லுதல்‌ யார்க்கும்‌ எளிதாம்‌, 
சொல்லிய வண்ணம்‌ செய்யல்‌அரிதாம்‌.?? 

௧௧௪. _— முக்காலத்தும்‌ நிகழும்‌ வினையை 

எக்காலத்திற்‌ கூறவேண்டும்‌? . க 
நிகழ்காலத்திற்‌ கூறவேண்டும்‌. 
(உ-ம்‌.) கடவுள்‌ எங்கும்‌ இருக்கிறார்‌. 
௧௧௫. _ நிகழ்காலவினையும்‌ இறந்தகாலவி 
னையும்‌ எதிர்காலத்தையுங்‌ குறிக்குமா? 
விரைவினாலே. நிகழ்கால வினையும்‌ 
இறந்தகாலவினையும்‌ எதிர்காலத்தை 
க்குறிக்கும்‌. 


௪௯ 


(௨-ம்‌) ““வருறேன்‌,?? எ-து சீக்கிரமாய்‌ வந 
வேன்‌ என்றும்‌ அர்த்தங்கொடுக்கும்‌. 
₹₹நான்‌ சாப்பிட்டாயிற்று?? ௪-2 நான்‌ சாப்பிடுகி 
றது சீக்கிரமாயாதம்‌ என்றும்‌ அர்த்தங்கொடுக்கும்‌. 


தக௬.__இறந்ககாலவினை இன்னும்‌ எவ்விட 
த்து எதிர்காலத்தைக்‌ குறிக்கும்‌? 
நிச்சயப்‌ பொருளில்‌ இறந்தகால 
வினை வருங்காலத்தைக்‌ காட்டும்‌. 
. (உ-ம்‌.) அப்படிச்‌ செய்தாயேயானால்‌ செத்தாய்‌; 
எறும்பு மூட்டைகொண்டு திட்டையேறின்‌ மழை 
பெய்தது.--என்‌பவைகளில்‌ நீச்சயமாய்ச்‌ சாவாய்‌ 
என்றும்‌, நீச்சயமாய்ப்‌ பெய்யும்‌ என்றும்‌ பொருள்‌ 
கர்ள்ளப்படும்‌. 
௧௧௭. எதிர்காலத்து வினை நிகழ்காலத்தை 
யும்‌ இறந்தகாலத்தையும்‌ காட்டுமா? 
எதிர்கால வினை காரணமில்லாமல்‌ 
இயல்பாகவே நிகழ்காலத்தையும்‌ இ 
றந்தகாலத்தையும்‌ காட்டும்‌. . 
(உ-ம்‌) “அவன்‌ இன்று தருமங்‌ கொடுப்பான்‌; 
மூன்னோர்கள்‌ பல காரியங்களைச்‌ சொல்வார்கள்‌.--- 
இவைகளிலே கோடூப்பான்‌ என்பது கோடுக்கி 
றன்‌ எனவும்‌ சோலவார்கள்‌ என்பது -சோன்னார்‌ 
கள்‌ எனவும்‌ பொருள்‌ தருதல்‌ காண்க. 


முற்றும்‌. 


GNANA-KUMMI 


On Creation, Idolatry, Salvation by Christ, Heavenly 
Bliss; and the pains of Hell. 


FIRST EDITION — 5,000. 


இர்‌ ௦ 
ஞானக்குமமி. 
0:20 
இஃது 
முன்‌ தருமபுரம்‌ ஆதீன வித்துவான்‌ 
ஆறு முகத்‌ தம்பிரான்‌ 
என்று சொல்லப்பட்டு, 
பின்பு 
டெ வஸ்லி ஆபிரகாம்‌ 


என்னும்‌ பெயர்பெற்றவர்‌ 


பாடியது. 


MADRAS: 


PRINTED FOR THE RELIGIOUS TRACT AND ROOK SOCIETY, 
நரங்‌. Laurie; Christian Knowledge Society’s Presa, 
18, Church Street, Vepery. 


1870. 
Four Pie. 


க, Google 


த பல 
பூ பவ ட்‌ 
* ம்‌! (சி & 


வேதவாக்‌ யங்க 


டட, 


னி 


அ]றியாமையுள்ள கால்க பரா ரப 
தவர்போல்‌ இருந்தார்‌; க ட. 
வேண்டும்‌ என்று pp 
ருக்கும்‌ கட்டளையிடெறார்‌. மேலும்‌ ஒரு 
தீதார்‌; அதிலே அவர்‌ தாம்‌ நியம 
கொண்டு பூச்சக்கரத்திலுள்ள அக 
தீர்ப்புச்‌ கொடுப்பார்‌; அவரை மரித்தே 
எழுப்பினதினாலே, அவர்‌ அதின்‌ நிச்‌ 
லாருக்கும்‌ விளங்கப்பண்ணினார்‌. 

அப்போ. இ ள்‌ 

பிரபுக்களையும்‌, இரட்சிப்பில்லா மனுப்‌, 
யும்‌ சம்பாதிருங்கள்‌. அவனுடைய அவீ 
டும்‌, தன்‌ மண்ணுக்குத்‌ திரும்புறொன்‌; - ; 
லே அவன்‌ யோசனைகள்‌ அழியும்‌. யாக்‌ 16 
பராபரனைத்‌ தன துணையாகக்‌ சொண்டிருக் 
தீதையும்‌, பூமியையும்‌, சமுத்திரத்தையும்‌, தர 
ஓள்ளவை எல்லாவற்றையும்‌ உண்டாக்கி 
பராப்ரனானய கர்த்தரின்மேல்‌ தன்‌ கம்பிக்‌ 
வைக்நறெவன்‌ பாக்கியவான்‌. 


௪ ்‌்‌ 3 2 ௧ 


கந Google 


